1648 


164 
4 


இலாஹி . 

சிவசாம்பேட்டை , 
வாவாபசுருதீன் பள்ளிவாசலின் பேரில் 
மருத்துவ அலங்கார 

கீர்த்தனைகள் . 


முதற்பாகம் 


THEN 


21SEP.1933 


தென்காசித்தாலூகா கொடிக்குறிச்சி கிராமம் சாகம் 

சிவராம்பேட்டை 
தாசன் , B. S. அய்யாக்குட்டி ஆச்சாரி அவர்களும் 

ஷெர் 
சண்ழகவேல் புலவரவர்களும் 

இயற்றியதை 

பாக்குட்டி ஆச்சாரி அவர்களால் 
7: 4 ) நீராமாநுஜம் பிரஸில் 
N33 பிக்கப்பெற்றது . 

1933 வில அன 2 
17139 


I 


21 SEP 1933 


ADRA 
BB 

இலாஹி. 

சிவராம்பேட்டை 
வாவாபகருதின் பள்ளிவாசலின் பேரில் 
மகுத்துவ அலங்கார 

கீர்த்தனைகள் 


முதற்பாகம் 


தென்காசித்தாலூசா கொடிக்குறிச்சி கிராமம் சாகம் 

சிலாமபேட்டை 
தாசன் , B. S அய்யாக்குட்டி ஆச்சார் அவர்களும் 

எடியூர் 
சண்முகவேல் புலவரவர்களம் 

இயற்றியதை 
a B.S. அய்யாக்குட்டி ஆச்சார் அவர்களால் 
தேன்காசி , ஸ்ரீராமாதுஜம் பிரஸில் 

பதிப்பிக்கப்பெற்றது 
காபிரைட் ) 

( விலை அன 2 


நான் 


பி / 


கரப்பன 


முகவுரை , 


ஒழுக்கத்து நீத்தார் பெரும்ம விழுப்பத்து 
வேண்டும் பனுவற் றுணிபு. 


1860 

S0954 
அன்பே யுருவான அறிவுடையீர் ! 


தங்கம் 


| 
pe 


சிறப்புற்றேங்கிய சிவாரம்பேட்டை எனும் 
பதியின் கண்ணே வாவா பகர்தீன் பள்ளிவாசலில் 
எழுந்தருளியிருக்கும் சற்குருவெனப் பெயர்பெற்ற 
அவுலியார் ஒலிமகானின் புகழைப்பாடி படிப்போர் 
கேட்போர் பலரும் வியப்புற்று ஆனந்தப்பேற்றை 
படையும் பொருட்டு சிலபாசுரங்களால் சிறு நூல் ஒன்று 
எற்படுத்த வேண்டுமென அவாவுற்று தாசன் 
BS . அய்யாக்குட்டி ஆச்சாரியவர்களிடமும், S சண்முக 
ப்புலவரவர்களிடமும் அறிவிக்க க்ஷயார்களும் அதற் 
கிசைந்து மருத்துவ அலங்காரம் என்னும் பெயரு 
டன் தற்கால நாகரிகத்திற்கேற்ப சிற் சில வர்ண 
பமெட்டுகளுடன் இச்சிறு நூலை இயற்றியளித்ததற்காக 
எங்களது நன்றியை செலுத்துவதுடன் அன்பர் 
கள் யாவரும் இந்நூலை ஆதரித்து ஆசிரியர்களை 
நல்லாசிகூற வேண்டுமென எல்லாம்வல்ல இறைவன் 
திருவருளை யேற்றிப்புகழ்வோமாக. 
V.M. Periyamadappa 

T. Subramania Pillai 
Thesar, 

Sivaramapetiai 
Kodikurichi 

Tenkasi Talak 
Tenkasi Taluk . 


3 
QAIDOIABIANICHE 


செங்கோட்டைத்தா லூகா ஆய்க்குடி, மணியம் 

வாலமார்த்தாண்டபுரம் , 


தாசன் தவசி ஆச்சாரியவர்களால் , 

இயற்றிய ஆசிரிய விருத்தம் . 


என்ணரிய மையதினாண்டவர்கள் 

பாதமிரவுபக லெப்பொழுதும் மேந்தி நன்றும் 
விண்ணரிய அஷ்டாங்க யோகஞ்செய்து 

வேண்டிய தோர் நிலைமைபெற்று ஞானியாகி 
நண்ணரிய பள்ளிதனில் அடக்கமான 

நாள் 
வருட முன்னூத்தி அறுபதின் மேல் 
பண்ணரிய கனுச்சி காக்ஷி தந்த- பக்கு 

வத்தின் பெருமை தனைப் பகறெண்ணாதே 


ஷை விருத்தம் . 
சீராரும் புகழ்நாடு தென்னிந்தியாவின் 

சிறந்த சிவராம்பேட்டை கன்னியாம் கன் 
காராருஞ் சீதமதி கலிக்கும்பாறின் 

களகமணி மகமதியர் வசித்தல்கொண்ட 
பேராரும் பள்ளி சானியந் தன்னில் 

பக்குவமாய் கவறடக்கும் மாதவத் தோன் 
ஆராரும் அதாசெயிக்க பாலனுக்கு 

அருள் காட்டி காலிகொடுத் தருளினாரே . 


கடி விருத்தம் . 


கதிறாவின் திங்கள் தனி லுதித் துவந்த 

கருணை கபிநாயகமென் போகமூர்த்தி 
அதிகவிர்த்தி வொளிசிறக்க அகிலக்தோரை 

அனுதினமும் துதித்திட நாயகத்தை கெஞ்சின் 
பதித்திடநல் லைய்ந்து வேளை தொழுகைசெய்து 

பணிந்துறெகு நாயகத்தின் பதத்தையுள்ளிச் 
சதிருடன் வாழ்ந் திலகியதோர் தன்மையோங்கச் 

சாதித்தான் ஓர் விரதம் போதித்தானே. 


ஷ விருத்தம் . 


அண்டமதின் சகஸ் திற நூத்தெட்டுக்கோடி 

யாக்குவதினாண்டவர்கள் அருப்யா வோன் 
கொண்டதொனி ரூபமொடு காணி நல்ல 

குருவான விகளை நோக்குங்கால் 
தண்டமிழ்மா முதிர் நாலாம் வேதத் துய்த்து 

தரித்திலகு கதிர்வாறத்திறவு திங்கள் 
பண்டமர் நாயகமான நபிகள் தோன்றி 

பாற்புறக்க கிருபையருள் புரிந்தானன் 


--- 


வேண்பா 
சீர்பெருகும் சிவராம்பேட்டை மாநகரில் 
பேர் பெருகும் வாவா பள்ளிவாசலின் மேல் 

பள்ளிவாசலின் மேல் -- வையாக்க 
பக்திரசக் கர்த்தனையாய்ப் பாடிட என்னவதன்னி 
பட்சமுடன் வருகுவீச. 

சன்ன நி விசேட நகரச் சிறப்பு . 
காழிகண் காக்ஷியே என்ற வர்ணமெட்டு , 

பல்லவி 
பார்த்தால் விமோசனம் 

வாவாபள்ளி வா சவின் 
தெறிசனம் 

( பார் 
அது பல்லவி 
கார்ப்பாற் கன்மவினையை தீர்ப்பார் தினமும் சென்று ( பா ) 

மகுடம் 
பலவினை யணுகிடா தருள்பெற அனுதினம் 

வந்தவர் பிணியை பந்தமாகவே 
வாவா பகர்தீன் பள்ளிவாசலப் 

சரணம் 
ஜென்மவினை யகற்றிடும் 

பொங்கிடும் 
சீர்பெருகும் சிவராம பேட்டை தனில் வழக்கிடும் 
வாரவர் வினையகற்றும் 

வாவாபாளி வாசலும் 
வாரவாரம் விசேஷங்க 

வாரபாரமாகும் 
வாரவாரம் வியாழன் வெள்ளி விசேஷம் -- பள்ளிவாசல் 
பாங்குடன் அமைந்த விசேஷம் 
தோணுதே அவலியார் தெரிசனம் 
தங்கிதின்று தொமுபாற் 

ஜொலிக்கு தங்கே பாராய 
சொர்ணமணிபோல் 
ஒலிக்கும் மதம் சீராய் 
உத்தமர் மனம் 

சேராய் சென்று ( un ) 


செல்வம்து 


அதில் 


சரணத் தொடர்ச்சி 
வாரவாரம் வியாழன் வெள்ளி வாத்தியம் தினமுழக்கும் 
வாரவர்கள் நேர்த்திக்கடன் வருதியாகத்தான் விளக்கும் 
கீர்த்திப்ப வாவாபள்ளி 

ஜோதிசதா இவங்கும் 
கீர்த்திப்ரசாதம் பெற்றோர் முகத்தில் துதி துலங்கும் 

தோரணக் கொடியின் மேலே சிறக்கும் --கினாமூனா 
தினா சுன புண்ணியம் சுறக்கும் 

அவுலியார் 
ஆரணக்கிரிகை யென்றும் நிறக்கும் - 
அதிசயத்தைக் காணவாம் 

தொதக்கும் 
ஆனந்தக் கொண்டாட்டம் 
அன்பர்களினெ தேஷ்டம் 
முஸ்லீம்கள் கூட்ட LD 
முக்கியமாய் நாட்ட 

ம் கொண்டு ( பா ) 
தூண்டாமல் விளக்கெரியும் தொழுகைப் பள்ளிவாசலாம் 
கூன் குருடு பாவந்தீற்கும் கொத்துவாப்பள்ளி வாசலாம் 
பத்திபழம் சற்கரைகள் பாத்தியா ஓதுவார் கோடி 
பாவவினைகளைத் தீர்க்க 

தேடிவருவார்கள் நாடி 
தோணுதே கடைகள் விஸ்தாரம் - தொழில் 
தோதுவாய் நடக்குதே வியாபாரம் - எங்கே 
பார்த்தாலும் ஜனங்களோட கூட்டம் - அதில் 
யாபேரும் மதிக்கத்தக்க நாட்டம் 

அய்யாக்குட்டியின் பாட்டு 
அழாதமாக 
சண்முகவேல் 

பாட்டு 
தயவு செய்து 


ஊட்டு 


குமாரதேய்வம் இதோ பெரியது என்ற வர்ண மேட்டு . 
இராகம் சுமாசு தாளம் ரூபகம் . 

பல்லவி 
பள்ளிவாசல் இதோ தெரியுது 

பார் 
சீராய் கோகாய் தொழுதிடுவோம் ( வாவா ) 


தேடி 

trig 


கூட்டம் கூடி 


அது பல்லவி 
ஊழ்வினைகளெல்லாம் 

ஒழிந்திடத் தேடி 
ஓடியே நாமள் தேடிப் பார்த்திடுவோம் 

( வா ) 
சரணம் 
பண்புடனே கூடி நாம் 
பள்ளிவாசலையே பார்த்திடுவோம் 

- 
வரம் தந்திடும் 

அவுலியாவை 
பரமருள்புரி 

ஒளி மகான 
பார்ப்போம் பள்ளிவாசலை - கேழ்ப்போம் சுயவரங்களை ( வா ) 
கொத்துவாப் பள்ளியின் 
கொடிக்குறிச்சியாம் சிவராம பேட்டை தனில்பேட்டை 

தோரணக்கொடி - விசேஷம் 

தொழுதிடுவோம் -அசேஷம் 
அன்பனாம் அய்யாக்குட்டி அமுர்தச் சுயகவி பாடிட ( வா ) 


மகிமை 


LS 


AY 


காந்தி சன்யாசி என்றவர்ண மெட்டு . 

பல்லவி 
வாவா பள்ளியே வர 
மருள்வாய் எங்களை பகர்தின் ( வாவா ) 

அனுபல்லவி 
முத்தாய் செனிப்பவரே 
மூவுலகம் தொழுபவரே 

சித்தாய் தொனிப்பவரே 
சிறப்பா- பற்பவ- கற்பக விற்பன 

கன்மவினை தீர்ப்பவரே 
கடைக்கண்ணால் பார்ப்பவரே 

நன்மைதனைச் சேர்ப்பவரே 
சற்றவர் - முற்றிடும்- கற்றவர் - சொற்றிடும் ( வா 


--- 


முஸ்லீம்கள் தொழுயவரே 
மோச்சகங்களானவறே 

அய்ந்து வேளை தொழுபவரே 
அன்பன்--சண்முக - வேல்சயம்- பாடும் 


( 
வா 
) 


சரிசரி சாழத்திரிகா லெக்ஷணம் என்ற வர்ணமெட்டு . 

பல்லவி 
தொழுகுவோம் - தொழுகுவோம் 
தொழுகைப்பள்ளி -- வாசலைத் தேடி 


அது பல்லவி 


பார்ப்போம்- வரம் கேட்போம்பிணி 
தீர்ப்போம் - பள்ளி -- வாசலைத்தேடி 


சரணம் 


வாரவாரம் வந்த வர்க்குவரும் வினைகள் தீருமாம் 
வையகத்தில் புதுமையாக வளங்கிடும் வாவா மகிமையாம் 

வாவா பள்ளியாம் - வருவார் 
வியாழன் வெள்ளியாம் 
வருவார் கோடி -- தொழுவார்தேடி 
வாவா பள்ளிவாசலில் நாம் 


திரு தபிணிகளெல்லாம் தீர்க்கும் பள்ளிவாசலாம் 
தேசந்தோறும் ஜனங்களெல்லாம் தேடியே வருவார்களாம் 

தீர்த்துவைப்பாராம் - பிணியை 

கிலைப்பாராம் 
அறிவாயருள் -- புரிவாய் ஜெய 
பதுல்காதறோம் நாமன் 

( தொ ) 


பண்படனே மெளவாத்தியம் பாக்குடன் முழங்குமாம் 
பள்ளிவாசலின் மகிமை பக்தியாய் விளங்குமாம் 

பவிசு தங்குமே செய்யும் 
பவ நீர்குமே --த்தி 
பதமே -- அய்யாக்குட்டி - தமிழ் 
தயமே -இருதய - மேவியே 

( தொ ) 


--- 


கதர்கப்பல் கோடி தோணுதே என்ற வர்ண மெட்டு , 


பல்லவி 
கண்டால்கலி தீருமே 


அது பல்லவி 


113 


அவுலியாவே ஒலி - அனுதினம் தெரிசித்தால் 


சரணம் 


மானிடர்வாழ்வின் மருத்துவஞானம் பிறக்க 
மாரணம் இல்லாமலே ஆதரிக்கவருவீர் 
ஜோதி பள்ளிவாசலில் தோன்றிய ஓவிமான் 

சோதித்திடாமலிப்போ தோன்றிக்செனக்கு 
சோதியாமல் - பரி சோதியாமல்- தாமதியாமல் 
ஆதியில்தொழசிவந்தோம் - அவுலியாரொலிமசானே 

ஓடியே தொழுகுவார் உலகத்தார் கோடி 
உச்சவம் வியாழன் வெள்னி வேனுமல்தேடி 
பாபவினககெல்லாம் பாத்திட ஓடி 
பாத்தியா ஓதிடுவோம் பள்ளிவாசலேத்தேடி 
பழம் சர்க்கரை பத்திபழம் சர்க்கரை - புஷ்பம்பழம் சர்க்கரை 
கொன்போத்தியா ஓதிடுவோம் 


-10 


சிவராம்பேட்டை காடு 
செல்வம் பிறந்தேதேடு 
சிறுவன் அப்துல் காதரோடு 

சேர்ந்துமே உறவாடு 
சிமுட்டுவீர்- உண்மை பாராட்டுவீர் - தமிழ் அருள் ஊட்டுவீர் 
தாசன் சண்முகன் பாட்டை 


கந்தா காருண்யனே என்ற வர்ணமெட்டு . 


இராகம் - இந்துஸ் தான் தாளம் ஆதி 


பல்லவி 


வாவா பகர்தீன்பள்ளி -- வாசலின் மகிமை 
தொழுவோம் ஒன்றுகூடி -- தோத்திரம் செய்குவோம் ( வா ) 


அது பல்லவி 


அல்லாஹு அல்லாஹூ வென்று- அவசடியை நாம் தொழு 

( வோம் 
பாட்டு 


( வா ) 


( 


மக்கம் பள்ளிவாசல்- மகுமோது நபியே 

ஷை அது பல்லவி 
வாரவாரம் வியாழன் வெள்ளி 
வாரவர் 

அநேகம் கோடி 


G 


அவுலியாவை கண்ணால் காண்போம் 


பாட்டு 


வந்தால் கலிகள் தீரும் --- வாவா பள்ளிமகிமை 


( வா ) 


--11- 


தொகைய . 


நாய்கண்டோம் கண்டோம் -- களியுகத் தல் கண் கண்ட ஓவி 
ஆதிவேகாம்தொமுதுவந்த அவுலியா கெவிமகானே மகானே 


80009 


பாட்டு 


துன்பம் தீர்த்திடுவார் - தொழுவோம் வாருங்கள் 
தாசன் சண்முகவேல்- தமிழ் போற்றினனே ( வா ) 


பண்டாரம்போல் வரும் முருகனை என்ற வர்ண மேட்டு. 

பல்லவி 


வாவா பள்ளி வாசலின் மகிமையை பார்க்க வாருங்கோ 


அது பல்லவி 
பார்க்கவாருங்கோ - பிணிகளை 
தீர்க்கவாருக்கோ 


( 
வா 
) 


( வா ) 


மகுடம் 


பந்தமுடன் -இதுததி 

கண்டோம் .-- ஒலிமகானே 
பலவினை யனுகிடா - உனை தனை வேண்டினேன் 
பாதம் பணிந்தோம்- 
ஒலிமகானே 

( வா ) 
சரணம் 
றையிலா வாமது ---- 

--- கூறித்தொழுதிட 
குழந்தை சண்முகவேல் சுயகவி பாடிட ( வா ) 


முற்றிற்று . 


-6000032 

. 


12 


விளம்பரம் . 


இப்புஸ்தகம் மொத்தமாகவும் , சில்லரையாகவும் , 
வியாபாரிகளுக்கு விலை சகாயமாகவும் , 
விலாஸ தாரிடம்நேரிலும் வி . பி . முவமாகவும் பெற்றுக் 
கொள்ளலாம் 


விலானம் : - 


B.S. அய்யாக்குட்டி ஆச்சாரி , 


காப்பக 


* 


சக்கி ஆச்சாரி, 
தென்தகத்தா வாகா , 

டேகால் P.O. 
சிலாப்பேட்டை 


alnize) 


- 


